T. 2283 


உ 
. 


மகாவித்துவான் 


விசுவ நாதபிள்ளை 


ஆசிரியர் 


ஆ . சி . நாகலிங்கபிள்ளை 


சுதுமலை 


விலை சதம் 25 


All rights reserved by the Author. 


ST . PHILOMENA S PRESS , JAFFNA . 


1949 . 


நன்றியுரை. 


மகாவித்வான் விசுவநாத பிள்ளையின் சீவிய வர 
லாற்றை இதுகாலமும் நாம் பார்த்தது இல்லை . இவர் 
ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக நாவலர்கள் காலத்து பெரும் புல 
வர் . இவரும் ஒரு பெருந் தமிழ் அபிமானி. தமிழி 
லும் தமிழ் இலக்கியங்களிலும் ஆராய்ச்சிசெய்த ஒரு 
பெரிய மகான் . இவருடைய சீவியசரித்திரவரலாறு 
இதுகாறும் அச்சில்வராதகுறையை நிவிர்த்திசெய்த 
ஆசிரியருக்கு எனது நன்றி உரித்தாகுக . பிள்ளையவர் 
களின் சீவியசரித்திரத்தை எழுதவேண்டிய ஆதாரத் 
தைக் கொடுத்தவர்களுக்கும் நன்றி கூறுகிறேன் . இ 
பெரியார் வரலாறும் , திருமொழிகளும் , தமிழ்பணித் 
திறனும் இந்நூலில் நன்கு விளங்கும் . தமிழுலகம் 
இதனை நன்றாகப் பயன்படுத்தி முன்னேறுக . 
St. John s College , Jaffna , 

, 

K. SUBRAMANIAM B. A. , ( Lond . ) 


25-12-49 . 


மதிப்புரை 


மகாவித்வான் விசுவநாதபிள்ளையின் சீவியசரிதை 
யை நான் பார்த்தேன் . இவரும் யாழ்ப்பாணத்து தமிழ் 
அபிமானிகளில் ஒருவர் . அமெரிக்க மிஷனரிமார்க 
ளுடைய உதவியால் இவர் இளம்பராயத்திலே கலைவா 
ணிப்பட்டம் ( B. A. ) பெற்றவர் . அன்றியும் தமிழ் 
ஆங்கில அகராதி ( Lexicon ) கலைஞானம் , வான 
சாஸ்திரம் , அட்சரகணிதம் , வீசகணிதம் ஆகிய நூல் 
களின் ஆசிரியர் . இவருடைய பெரும் நூல் “ சுப்பிர 
தீபம் ” இதை வாசிப்போர் அறிவார்கள். பிள்ளையின் 
அறிவேற்றத்தையும் , பரஸ்பர 

ஞானத்தையும் , அ 
கண்ட அறிவு உடையவர் . ஒவ்வொரு தமிழ் அபி 
மானியும் இந்நூலைப் படிக்கவேண்டும் . 
யாழ்ப்பாணம் , 
25-12-49 . 

K. SARAVANAMUTTU . 


விசுவநாதபிள்ளை . 


மை 


இலங்கை மாதாவின் நுதலணியென விசாங்குவது யாழ்ப்பாண 
நாடேயாகும் . அங்கு சுத்த நீரோடைகளும், மா , பலா , தெங்கு , 
வாழை , கமுகு , பனை முதலாந் தாவரங்களும்சிறப்புற்றோங்கும் கண் 
கவர் வனப்புக்கள் மிக்கு மிக்குள்ளன . நிலத்தின் தன்மைக்கும் 
நீரின் தன்மைக்கு மேற்கவே சான்றோர்கள் பலரைத் தம்மிடத்து 
வைத்து தனிப்பெருமை விளங்குவதும் அவ்விடத்தின் இயற்கை 
அழகெனலாம் . அங்கு தமிழ்ப் பழங்குடிகள் எங்கும் நிறைந்து 
வாழ்கின்றனர் . கல்விச் செல்வமே தங்கள் வாழ்க்கை 

வாழ்க்கையை இன்ப 
மடையச்செய்யும் என்னும் உயரிய நோக்கம் அந்நிலத்து மக்கள் 
தேடிக்கண்ட திரவியமாகும் . 

சிறப்பும் , செல்வமும் , சீர்மையும் உடைய அந்நாட்டின் நடுப் 
பகுதியில் சுதுமலை என்னும் ஓர் உயரிய கிராமம் உளது . 

அந்தக் 
கிராமத்திலுள்ள சைவவேளாண் மக்களுள் , வைரவநாதபிள்ளை என் 
னும் பெரியார் ஒருவர் இருந்தார் . அக்காலம் மிக்க மேன்ன 
பெற்ற ஆயுள்வேத பண்டிதராகி விளங்கிய அவருக்குப் பொதுநல 
உழைப்பும் புறங்கொடுக்காது இருந்தது , தன் சுகங்கருதாத வாழ்க் 
கையுடைய பண்டிதர் அவர்கள் பல நூல்களைப் பனந்தாள்களில் 
எழுதிப் பரப்புவாராயினர் . அவரது நல்வினைப்பயனாகவே விசுவ 
நாதபிள்ளை அவர்கள் மகனாக உதித்தனரென்பது பெரியோர் 
துணிபு. இவர் அருட்புலவராகிய ஆறுமுகநாவலர் அவர்கட்கு 
இரண்டு ஆண்டு மூப்புடையவர், பெரும் புலவராகிய ராவ் பகதூர் 
சி . வை . தாமோதர பிள்ளை அவர்கட்கு பண்னிரண்டு ஆண்டுகட்கு 
மூத்தவர் . கிறிஸ்தவருடம் 1820 - ம் ஆண்டு விக்கிரமவருடம் 
கார்த்திகைத் திங்கள் திருவாதிரைநாளில் தந்தையாரது செல்வமனை 
யில் உதித்தனர். யாழ்ப்பாணநங்கை பெற்ற சிறந்த விவேகிகள் 
சிலருள் பிள்ளை அவர்களும் ஒருவராவர் . இவரது இளமைப்பரு 
வத்தில் கிராமங்கள் தோறும் திண்ணைப் பள்ளிக்கூடங்களே நிலை 
பெற்று விளங்கியது. தமது உறவினர்களுள் தலைமை பெற்றுவிளங் 
கிய வைரவநாத உபாத்தியாயரால் மங்கள வேளையில் வித்தியாரம்பம் 
செய்விக்கப்பட்டார் . தமது ஊரிலுள்ள வடமொழிப்புலமை நிரம் 
பிய கங்கபட்டர் என்னும் அந்தணரிடத்து வடமொழியும் கற்றார் .. 
பன்னிரண்டுவயசு வரையில் தமிழிலும் , சமஸ்கிருதத்திலும் திறமை 
பெற்று விளங்கினர் . அந்தக்காலமே அமெரிக்க மிஷநெரிமார்கள் 
எமது தேசத்தில் பாடசாலை கட்டி சுதேச மாணவர்களுக்கு ஆங்கி 
லம் கற்பிக்கும் தருணமாகும் . 


2 . 


அ . 


மிஷநெரிமார்கள் கட்டுவித்த பள்ளிக்கூடங்களுள் தலைமை 
பெற்று விளங்கியது வட்டுக்கோட்டை செமினாரி பாகும் . மிசன் 
பாதிரிமார்கள் தங்கள் தேசத்துள்ள பல சிறந்த செல்வர்களின் பொ 
ருள் உகவிகொண்டு முதலில் பாடசாலைகளை நடாத்தினார்கள். 
மெரிக்காதேசத்தில் இருந்து தினந்தோறும் காசு திரட்டிக்கொடுத்த 
அவர்களின் பேர்களையே பள்ளிக்கூடத்திற்சேர்ந்த மணாக்கர்களுக் 
கும் வைத்து அவர்கள் அப்பெயர்களையும் விளங்கச்செய்தார்கள் . 
விசுவநாசபிள்ளையும் முதலாண்டிலேயே செமினாரி பாடசாலையில் 
மாணவராகச் சேர்க்கப்பட்டார் . கி . பி . 1832 - ம் ஆண்டே 
வைபவம் நிகழ்ந்த காலமாகும் . பிள்ளையவர்கள் தமிழிலும் சமஸ் 
கிருதத்திலும் போதிய திறமை பெற்றவர் . ஆதலின் ஆங்கிலங்கற் 
றல் அருமையாகத் தோற்றவில்லை . பாடசாலையில் தாய்மொழியா 
கிய தமிழும் வெகு கவனமாகக் கற்பிக்கப்பட்டது . 


பிள்ளை அவர்கள் பாடக்கிரமத்தில் அதிக சாமர்த்தியமுடைய 
வர் . வலம்புரிச்சங்கின் உள்ளிருக்கும் குலம்புரி முத்துப்போன்ற 
உயர். 

குடியிற் பிறந்தவர்களுக்கு உயர்ந்த அறிவு தானாகவும் வரு 
வது இயற்கைதானே . தமிழ்மொழியை வளர்த்து பெரியதொண் 
டுகள் செய்வதற்காகவே ஆங்கிலத்தில் மிக்க ஆர்வங்கொண்டு படித் 
தனர் . சமஸ்கிருதமொழியிலும் ஆங்கிலமொழியு.லும் உள்ள பெ 
ருங்கலைகள் அத்தனையும் தமிழில் அமைக்கவேண்டுமென்பதே புல 
வர் அவர்களின் நோக்கமாகும் . புலவரவர்களின் மனக்கருத்தைச் 
செய்துமுடிப்பதற்கு செமினாரியில் அமைந்த பாடசாலை ஒரு திரு 
ஏணிபோல் உதவியது. பிறநாட்டு நல்லறிஞர் மொழியனைத்தும் 
தமிழ்மொழியிற் பெயர்க்கவேண்டும் என்னும் உயர்ந்த நோக்கமா 
னது பிள்ளை அவர்களின் இளமைப் பருவத்திற் குடிகொண்டிருந் 
தது . அந்த மனக்கருத்தை புலவர் அவர்கள் எழுதி வெளியிட்ட 
வீசகணித நூன்முகத்திற் காணலாம் . அவற்றுள் ஒருபகுதியைத் 
தருகின்றேம் . 


தமிழில் முன்னோராற் செப்பப்பட்ட வீசகணித நூலை யாம் 
யாண்டுங்கண்டதில்லை . தமிழ்ம்பாஷையின் இப்பெருங்குறை ஒரு 
வாறு நிறைதற்கும் தமிழ் மாணாக்கர் கணித அறிவில் வளர்தற்கும் 
உபயோகமாகவே ஆசிரியர் இங்கிலீசில் சவிஸ்தாரமாக இயற்றிய 
நூல்களையும் பாஸ்கராசாரியார் முதலியோர் ஆரியத்திற்செய்த ( சித் 
தாந்தசிரோமணி வீசகணிதம் லீலாவதி பிரமஸ்புடசித்தாந்தம் முத 
லிய ) கணிதநூல்களையும் ஆதாரமாகக்கொண்டு இச்சங்கிரகத்தைச் 
செய்தேம் . 


- 3 


பூர்வீகராச்சியங்கள் புயபலபராக்கிரமம் வீரத்தாற்றோன்றியவ 
ரோடு நின்றழிந்ததுபோலச் சில விவேக சிரோமணிகளாற்றோன் 
றிய நூல்களும் அவர்காலத்தில் அவர் மாணாக்கரிடத்தே பிரவிருத் 
திப்பட்டுப் பின்பு ஒழிந்தன . இங்கி பீசாரின் இராச்சி பமும் அவர்க 
ளின் நானாவித சாஸ்திரங்களும் சனசமுதாய சாமாத்தியக்கானின்று 
பிரகாசிக்கிறபடியால் ஆயிரக்காலால விருட்சம்போல நெடுநாணிலை 
நிற்றல்கூடும் . அவரைப்போலா தல் தமிழராகிய எமக்கும் தகு 
தியாமெனக் கருதிச் சாதாரண சனங்களுக்குப் புலப்பட வாக்கிய 
ரூபமாக இந்நூலைச் சமைத்தேம் ". 

படிக்கும் மாணாக்கர்கள் மனமகிழ்ச்சியடைவதற்காக மேற் 
குறித்த வீசகணிதத்தின் நின்றும் சில கணக்குகளை இதன்கீழ்க் 
குறிப்பிற் தருகின்றேம் . 

1. வினா : ஒரு இராசாவிடத்திற் செட்டியொ ருவன் மாணிக்கங் 
கொண்டுவந்தான் . அதனை விலைமதிக்கும்படி இசாசா தனது நாலு 
மந்திரிகளுக்குங் கற்பித்தான் . முதல் மந்திரி தனது சம்பளத்திற் 
பாதியும் , மற்ற மூன்று பேர் சம்பளமும் பெறுமென்றான் . இரண் 
டாம் மந்திரி தன் சம்பளத்தில் மூன்றிலொன்றும் மற்ற மூன்று 
பேர் சம்பளமும் பெறுமென்றான் . நாலுபேர் மதித்த விலையுஞ்சரி 
யென்றால் மாணிக்கத்தின் விலையென்ன ? மந்திரிகள் சம்பளமென்ன ? 

10. வினா- விக்கிரமாதித்தராசன் தனது சபையிலிருந்த புல 
வர்களுக்குச் சில திரவியங்களைச் சரிவரப்பங்கிட்டுக் கொடுத்தான் . 
அப்பொழுது புலவர்களில் மூவரில்லையானால் மற்றவர்களில் ஒவ் 
வொருவரும் 500 வராகனை அதிகப்படப்பெறுவார்கள் . புலவர்க 
ளோடே 6 பேரைக் கூட்டினால் ஒவ்வொருவரும் 120 வராகன் 
குறையப் பெறுவார்கள் . சபையிற் புலவரெத்தனை ? அவர்களுக் 
குக்கொடுத்த வராகன் எத்தனை ? 

17. வினா : ஒரு கணக்கனைப் பிராமணனொருவன் கண்டு 
கணக்கனே உனக்கொரு அதிசயஞ்சொல்லுகிறேன் கேள் . 
சில பூக்களை எடுத்து ஒருகுளத்திற் போட்டேன் . 

அவை இரட் 
டித்தன. இரட்டித்த பூவில் எனது நிபமப்படி எடுத்துக் கோவி 
லுக்குச்சாத்தி மூன்றாங்குளத்தில் போட்டேன் . இப்படியே ஐந்து 
குளத்திற்போட்டு இரட்டித்தபூவிற் சரிசரியாக எடுத்து ஐந்துகோ 
விலுக்குச்சாத்தி அருச்சித்தேன் மிச்சமில்லை. நான் முதலெடுத்த 
பூ எத்தனை ? சொல்வாயாக என்றான் . இதற்கு விடையென்ன ? 

20. வினா : ஒரு இராசகுமாரத்தி அணிந்திருந்த 360 வராகன் 
விலைபெற்ற முத்துமாலை களவுபோய்விட்டதைக்கண்டு அரண்மனைக் 


நான் 


4 - 


காவலாளர் அனைவரும் முத்துமாலையின் விலையை இறுக்கும்படி 
ராசா கற்பித்தான் . ஆனால் காவலாளரில் நால்வர் களவுபோன 
தினத்தில் அங்கில்லாததினால் மற்றவர்கள் முழுவதையும் இறுக்க 
வேண்டி வந்தது . அப்பொழுது அவர்கள் நாற்பது நாற்பது 
வராகன் முன்னையதிலும் அதிகமாக இறுத்தார்கள் . அப்படியா. 
னால் அரண்மனைக் காவலாளர் தொகை எத்தனை ? 

25. வினா : ஒரு பிராமணன் வழியில் ஒருவனை நோக்கி நீ 
என்ன சமயி என்று கேட்க ஓ ! பிராமணோத்தமரே, எனது சமய 
முதலட்சரத்தோடு 2 ஐக் கூட்டி இரட்டித்து கஐக் கூட்டி ஐம் 
மடங்காக்கியபின் இரண்டாம் அட்சரத்கைக் கூட்டிப் பதின் 
மடங்காக்கி மூன்றாம் அட்சரத்தையும் கூட்டினால் கககே தொகை 
யாம் இதனால் என் சமயத்தை அறிந்துகொள்ளும் என்றான் 
வழிப்போக்கன் . என்ன சமயி ? 

வீசகணிதத்தை எழுதி வெளியிட்டமையிலிருந்து அவர்களது 
கணிதநூல் ஆராய்ச்சி நன்கு விளங்கும் அதுவன்றி விஞ் 
ஞான நூல் , வான நூல் நிலநூல்களிலும் நிரம்பிய அறிவு பெற் 
றிருந்தார் . நிலநூல் , வல்ல பெருமையினால் தமது ஊரில் உள்ள 
கமக்காரர்களுக்கு பயிர் விளைவுக்கேற்ற நிலங்களை ஆராய்ச்சி 
செய்து காட்டிக்கொடுத்தார் . வானசாஸ்திர அறிவு மிகுதியினால் 
தமிழ்ப் பஞ்சாங்கமொன்றெழுதி யாழ்ப்பாணத்தில் வெளியிட் 
டார் . அமெரிக்க மிசதெரிமாரின் கேள்விப்படியே இப்பஞ்சாங்க 
வெளியீடு எழுந்ததாகும் . பஞ்சாங்கவெளியீட்டில் நின்று புலவர் 
அவர்களின் தமிழ்மொழிப்பற்றை நன்கு காண்கின்றேம் என்னே 
அதிசயம் ! தம்மை மனமாரக் கேட்ட பாதிரிமார்கள் சோதிட 
முறைகளைத் தமிழ்ப் பாஷையிலேயே வாசிக்கச் செய்தனர் . தம் 
நாட்டு மக்கள் எல்லாக் காரியங்களையும் தாய்மொழியில் வாசித் 
துணரவேண்டும் என்னும் உயர்ந்த நோக்கம் அவரது திற் 
குடிகொண்டிருந்தது . அதற்கு உதாரணமாக ஒரு நல்ல கரை 
யொன்றைச் சிறுகத் தருகின்றேம் . 

வங்கநாட்டுக் கவிச்சிங்கமாகிய ரவீந்திரநாத்தாகூர் அவர்களை 
அறியாத அறிவாளிகள் இல்லையென்பேம் . அந்தப் பேரறிவாள 
னும் தமது தேசப்பாஷைபைப் பெற்ற தாபைப்போலப் பேணி 
வளர்க்கின்றார் . தமது 

மனமாகிய 

குன்றத்திலிருந்து எழுந்து 
ஓடும் கவிகளாகிய அருவியை முதலில் தாய்மொழியிலேயே எழு 
துவர் . பின் ஆங்கிலம் முதலிய பிற மொழிகளில் , பெயர்த்து 
உதவுவர் . பெருமையுடைய பாட்டுகளைத் தாய்மொழியில் எழுதி 

2 


மன 


தை 


வெளியிடும் மகிமையினாலேயே அவர் புகழ் எங்கும் பரவுகின் 
றது . நம் புலவசிகாமணியின் மனக் கருத்தும் அவ்வாறாகும் . 

வட்டுக்கோட்டையிலுள்ள செமினாரியில் இருந்து ஆங்கிலங் 
கற்ற பெரியாருக்கு சர்வசாஸ்திர சாலையார் நியமித்த உயர்ந்த 
பரீட்சையொன்றில் சித்தியும் கிடைக்தது . அதனால் " பிள்ளை 
அவர்களின் பெற்றோ நம் இழந்துபோன ஒரு செல்வத்கைத் 
திரும்பப் பெற்ற சந்கோஷமடைந்தார்கள் . பாதிரிமார்கள் கையில் 
அகப்பட்ட பிள்சள் அந்தியக் கிரியைக்கும் உதவமாட்டார் 
கள் என்னுங் கொள்கை அவர்கள் மனதிற் குடிகொண்டிரு 
தது . அந்தத் தருணமே சர்வகலாசாலைச் சோதனையிற் சித்தி 
படைந்த பெருமைபைக் கேட்டார்கள் . பாதிரிமாரையும் வாழ்த் 
தினர் . பிள்ளையின் ஆங்கில அறிவையும் போற்றினர் . பெறு 
மவற்றுள் யாமறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேறல்லபிற " என் 
னும் வேதமொழிக்கு இலக்கியமாகிய பிள்ளையின் பெருமைபை 
நினைந்து நினைந்து குதூகலம் எய்தினர் . மக்களின் மகிமையினால் 
மனமுருகாத பெற்றாரும் உளரோ . அருந்தவச் செல்வராகிய பிள்ளை 
அவர்கள் அந்தச் சமயம் தாம் படித்த சர்வசாஸ்திர சாலையில் 
ஒரு உபாத்தியாயராக அமர்த்தப்பட்டார் . அந்தவேளையிற் பயிற்சி 
பெற்ற மாணவர்களுள் ராவ் பகதூர் சி . வை . தாமோதரம்பிள்ளை 
யும் ஒருவராவர் . ஆசிரியராகிய விசுவநாதபிள்ளை அவர்கள் ஒரு 
புதினத்தாளும் எழுதிவெளியிட்டார் . அதுவே அமெரிக்க மிச 
நெரிமாரின் சமயாம்பந்தமாகிய ‘ உதயதாரகை " யாகும் . ஒரு 
வருட காலமாகப் பாடசாலை ஆசிரியராகவும் பத்திரிகை ஆசிரிய 
ராகவும் கடமைசெய்தனர் . அந்தக்காலம் சர்வகலாசாலையும் 
சென்னபட்டணத்துக்கு மாற்றப்பட்டது . 

சென்னபட்டணப் பிரயாணம் 
தமிழ்மொழியில் ஆர்வமுடைய எவரும் தாய்நாடு செல்வ 
தும் நெடுங்கால எழக்கமன்றே ? புலவர் அவர்களும் சென்ன 
பட்டணம் போய்ச் சேர்ந்தார் . அங்கு உயர் தர 

உத்தியோகம் 
அரசினரால் உதவப்பட்டது . சில ஆண்டுகள் கழிந்தன . கஅ அஎம் 
ஆண்டில் சென்னைச் சர்வகலாசங்கத்தார் ஒர் சோதனை நியமித் 
தனர் . அதுவே உயர்மொழிப்புலமை நிரம்பிய பி . ஏ . பட்டப் 
பரீட்சையாகும் . அதிற் , சித்தியடைந்தவர்களுள் யாழ்ப்பாணத். 
துத் தமிழ்மக்கள் இருவராவர் . ஒருவர் குறித்த பிள்ளையவர்கள் 
மற்றவர் இவர் மாணாக்கராகிய ராவ் பகதூர் சி . வை . தாமோதரம் 
பிள்ளை . தாமோதரம்பிள்ளை அவர்களால் தமிழ்மொழியடைந்த உன் 
னதநிலைமை சாலச் சிறந்தது . தண்டமிழ் விரராகிய ஆறுமுகநாவலர் 


--- 


- 6 


து 


அவர்கள் அச்சேற்றப் பிந்திய உயர் தர நூல்களாகிய கலித் 
தொகை , வீரசோழியம் , தொல்காப்பி.பாத்துட் சில பகுதி சூடா 
மணி முதலாம் பெரு நால்களை ஏட்டில் நின்றும் பெயர்த்து 
வேண்டிய திருத்தங்களுடனும் , பரிசோதனையுடனும் அச்சேற் 
றினர் . 

வராலும் வடவிலங்கையில் உள்ளவர்கள் வெகு உன் 
னத நிலைபை 

அடைந்தனர் . 
நிற்க , புலவர் பெருந்தகையாகிய 

விசுவநாத 
பிள்ளை அவர்கள் உத்தியோகத்தில் நின்றும் உயர்த்தப்பட்டு 
சென்னைச் சர்வகலாசங்கத்திலும் அங்கத்தவராக இருந்து அருந் 
தொண்டு ஆற்றினர் . அந்தச் சங்கக்கார்களின் * கள்விப்படி 
வசன நூல்கள் பலவற்றை இங்கி. சீசில் நின்றும் மொழிபெயர்த் 
துத் தமிழில் எழுதினர். கலாசங்கத்தார்களால் அந்த நூல்கள் 
அச்சுவாகனமேறிப் பாடசாலைகள் எங்கம் பாடபுக்தகங்களாக 
நியமிக்கப்பட்டன . அரசாங்க உத்தியோகம் வகித்த பிள்ளை 
அவர்கள் தமிழ் நூல்கள் செய்வதுடன் சர்வகலாசங்க பரீட்ச 
கராயும் அமர்த்தப்பட்டார் . பிள்ளை அவர்களுக்கு ஒருகாலத் 
தில் மூன்று விதமான உயர்பதவிகளும் அமைந்தமையைக் 
கண்ட சென்னபட்டண வித்துவான்கள் சிலருக்குப் பொறாமை 
எழுவதாயிற்று . மனித வாழ்க்கையில் அதிக துன்பத்தைத்தேட 
முயல்பவர்கள் பொரமையென்னும் பாவியுடன் சிதேகங்கொள் 
வதும் இயற்கைதானே . அந்தத் துண்டுப் புத்தகங்களைக் கண் 
டித்தும் , விளம்பரங்கள் எழுதி வெளியிட்டனர் . அத்திச் செய் 
லைக் கண்ட ஆறுமுகநாவலர் அவர்கள் மனம் மிகமிக வருந்தி 
யது . உண்மைபைப் பொய்யினால் மறுக்கும் போலிப் புலவர்களை 
விளித்து ஒரு கண்டனம் வெளியிட்டார் . அதில் அறிவுச்சுட 

விசுவநா சபிள்ளை அவர்கள் உதித்தது . யாழ்ப்பாணத் 
துக்கு ஒரு பெருமையென்றும் எழுதியுள்ளார் . அதன் ஒரு 
பகுதியைத் தருகின்றேம் . “ இங்கிலீசில் நின்றும் தமிழில் மொழி 
பெயர்க்கப்பட்டு தமிழ் நாடெங்குமுள்ள கவண்மென்ற் பாட 
சாலைகள் எங்கும் வழங்கும் தமிழ்ப் புத்தகங்களுக்கு ஆசிரிய 
ராகிய மகாராச சிறீ விசுவநாதபிள்ளை அவர்களும் யாழ்ப்பாணத்த 
வரன்றோ ? ஒகோ ! நீர் இவைகளை நியோகித்த கவண்மென்றா 
ரைக் கண்டிக்கவும் இவர்களாலே பரீட்சிக்கப்பட்டு இவர்கள் 
கட்டளைக்கு அமைந்து இவர்கள் கீழிருந்து தமிழ் உபாத்தியா 
யர்களாய்த் தொழில் செய்து சீவனம் செய்யும் இந்நாட்டு ( சென் 
னை ) ப் புலவர்களைத் தடுக்கவும் அறிந்திரோ ? உமது தேசாபிமா 
னம் எங்கே பறந்தது . என்பதாம் . 


ராகிய 


- 7 


| 


ஆறுமுகநாவலர் அவர்கள் எழுதிய கண்டனத்தில் யாழ்ப் 
பாணத்தவர்களர்ற் செய்யப்பட்ட சிறந்த நூல்கள் வரிசைப் 
படுத்தியுங் காட்டினர் . அவற்றுள் பல்கலைப் புலவராகிய விசுவ 
நாதபிள்ளை அவர்கள் செய்த வீசகணித நூலையும் , ஒன்றாகவைத் 
துப் பாராட்டியிருக்கிறார்கள் . இவ்வளவு அருமையும் , பெருமை 
யும் மதிநுட்பமும் யாழ்ப்பாணத்தவர்களால் என்றும் போற்றப் 
படத்தக்கது . பிள்ளையவர்களின் விவேகம் வெகு நுட்பமானது . 
" எப்பொருள் யார் யார் வாய்க் கேட்பினும் அப்பொருண் மெய்ப் 
பொருள் காண்பதறிவு ; என்ற உயர்ந்த மொழியை ஒத்துள்ளது . 
எந்தக்காரியத்தை வாசிப்பினும் அதன் நுட்பத்தை அறிவதில் மிக 
ஆர்வமுடையவர் . இளமைப்பருவமே அருட்புலவராகிய ஆறுமுக 
நாவலர் அவர்களுடன் பலவா தப்போர்நடத்துங்காலமாகிஇருந்தது 

கண்ணுக்குச் சுய ஒளி உண்டோ இல்லையோ " என்ற விஷ 
யம்பற்றி பிள்ளை அவர்களும் ஆறுமுகநாவலர் .அவர்களும் பலதர்க் 
கப்பிரசங்கங்கள் நடத்தினார்கள். அந்தக் குறிப்புகள் 1840 - ம் 
ஆண்டு உதயதாரகையில் வெளிவந்துள்ளன . வட்டுக்கோட்டைக் 
கல்லூரியில் உள்ள அழகிய வாசிகசாலையில் அவைகளை இன்னும் 
பண்படுத்திவைக்கக் காண்கின்றேம் . கண்ணொளிவாதம் நடத்திய 
காலம் நாவலர் அவர்கட்கு பதினெட்டுவயசும் பிள்ளையவர்கட்கு 
இருபதுவயசும் அமைந்திருக்கவேண்டும் . இரண்டு புலவர்களும் 
நடாத்திய வாதப்போரானது வரவர முதிர்ந்து இறுதியில் மதப்போ 
ராய் மாறிக்கொண்டது. சமயசம்பந்தமாக நாவலர் அவர்கள் வெ 
ளியிடும் துண்டுத்தாள்களுக்குப் புலவர் அவர்களும் அவ்வப்போ 
தே கண்டனங்கள் எ 

நாவலர் அவர்கள் முப்பதாம்வய 
சில் வெளியிட்ட சைவ தூஷண பரிக 

சைவ தூஷண பரிகாரம் என்னும் நூலுக்கு 
மறுப்பாக சைவ தூஷணபரிகாரநிராகரணமாகிய சுப்பிரதீபம் என் 
னும் நூலைப் புலவர் அவர்கள வெளியிட்டார்கள் . அந்தச் சிறு 
நூலானது சமயகண்டனம் எனினும் அதன் அறிவரைகள் படிப்ப 
வர்களுக்கு நல்லறிவையூட்டுமென்பதில் ஐயமில்லை. தர்க்கசாஸ்திரம் 
உணர்ந்தவர்களுக்குப் பெருவிருந்தாகும் . அவற்றுள் ஒருவாக்கி 
யம் தருகின்றேம் . அச்சிற்கும்மிதொடுத்தனர் நச்சுக்கும்மியடித் 
தனர் பொருள் அழகும் கெம்பீரமும் அமைய வாக்கியங்களை 
அமைத்து நூல் எழுதும் வல்லமையைப் பிள்ளை அவர்களிடத்துச் 
சிறக்கக் காண்கின்றேம் . 

நாவலர் அவர்கட்கும் புலவர் அவர்கட்கும் சமைய உண்மை 
யும் மனத்தூய்மையும் மிகவும் ஒத்து நடந்தது . அழுக்காறு சிறி 
தும் இல்லாமலும் , தேசதொண்டும் சமையமுன்னேற்றமும் 


எழுதுவர் . 


8 - 


பொருந்தியிருந்தது . இருவர் அன்பும் நாள்தோறும் வளர்ந்து முறுக 
விளைவுகொண்டிருந்தது . ஒருநாள் சிதம்பர ஆலயத்தில் இருந்த 
நாவலர் அவர்களைப் புலவர் அவர்கள் கண்டார்கள் . உடனே இரு 
வருக்குமிடையில் சமைபசம்பந்தமாகிய வாதம் நடைபெற்றது . 
இருவரிடத்தும் மறைபொருளாகவிருந்த அன்பானது திடீரென்று . 
வெளிப்பட்டு ஒன்றுகூடியது . 

நாவலர் அவர்களின் நல்லுரையை 
நன்கு மதித்த புலவர் அவர்கள் எழுந்து கும்பிட்டு சற்குரு நீரே 
என்று துதித்தார் . அன்று தொடக்கம் நாவலர் அவர்கட்குப் புல 
வர் அவர்கள் வலக்கைபோன்று விளங்கினர் . எந்தக்காரியங்களி 
லும் இருவரும் ஒத்த கருத்துடன் செய்துமுடிப்பது வழக்கமா 
யிற்று . புலவர் பெருந்தகையும் தமது நாவிற் பொன்னூசியினாற் 
சுட்டுக்கொண்டார் . சமயகண்டனம் செய்த நாவிற்குப் பிராயச் 
சித்த தண்டனையாக இந்தச்செய்கை நடைபெற்றது . அதன்பின் 
காலதீபிகை என்னும் ஒரு நூலையும் எழுதினர் . அந்தத் துண்டுச் 
சுவடியானது அச்சேறமுன்பு சங்கானையில் உள்ள தமது மனைவியா 
ரின் வீட்டில் உயிர் துறந்தமையால் கையெழுத்தில் இருந்த அந்தத் 
தீ பிகையானது கல்லாதார் கையிலகப்பட்டுத் தீக்கிரையாயிற்று . 

பிள்ளையவர்கட்கும். நாவலர் அவர்கட்கும் நடந்த வாதப் 
போர் மிகவும் பாராட்டத்தக்கது . நாவலரின் கொள்கைகளைப் 
பிள்ளை அவர்கள் ஆதரிப்பர். புலவர் அவர்களின் கொள்கைகளை 
நாவலர் ஆதரிப்பார் . இவ்வாறே அருட்புலவராகிய ஆறுமுக 
நாவலர் அவர்கட்கும் அன்புப் புலவராகி.ப விசுவநாதபிள்ளைக்கும் 
இடையே நடைபெற்ற வாதப் பிரதிவாதமானது, கற்றவர்களுக்கும் 
சாமானியர்கட்கும் வெகு நன்மையை உண்டாக்கியது . இரண்டு 
பெரிய புலவர்களும் மதங்களில் ஆராய்ந்து கண்ட உண்மையையே 
நிலைநாட்டினர் . புலவர்களின் பாடசாலைத் தோழராயும் அந்தக் 
காலம் உதயதாரகைப் பத்திரிகை ஆசிரியராயுமிருந்த சதாசிவம் 
பிள்ளை ( ஆணல் ) அவர்கள் இவரது பாண்டித்தியத்தை நன்கு 
அறிந்தவர் . தாம் எழுதிய ‘ பாவலர் சரித்திர தீபகத்தில் இவரு 
டைய மதமாற்றத்தைக் குறித்து நன்றாக இரங்கிக் காட்டினர். இது 
மிக மிக ஆச்சரியமுடையது . 

உண்மை நாட்டல் . 
- புலவர் பெருந்தகையும் நாவலர் அவர்களும் மனம் ஒருப் 
பட்டு வாழ்ந்த காலத்தில் நடைபெற்ற ஒரு ரசமான சம்பவம் தரு 
கின்றேம் . காலஞ்சென்ற சேர் இராமநாதன் துரையவர்கள் சட்ட 


3 


9 


-- 


சபையில் இலங்கைப் பிரதிநிதுத்துவத்தை அவாவினர் . அக்கா 
லம் மிகவும் இளம்பருவமுடையவர் . அன்றி யாழ்ப்பாணத்தவர் 
களுடன் நெருங்கிய பழக்கமும் இல்லா தவர் . இவருக்கு மாறாக 
வேறொரு முதிர்ந்த வயசும் அனுபவமும் உடைய நியாயவாதி ஒரு 
வர் எழுந்தார் . 

யாழ்ப்பாணவாசிகள் பலருக்கும் அறிமுகப்பட் 
டவர் . அந்தக் காலத்திலே யாழ்ப்பாணத்துள்ள பிரபுக்களுள் 
நாவலர் அவர்களை முதன்மையாகக் கண்டுபிடித்தார் . தம்மைச் 
சட்டசபைக்கு அனுப்பினால் தாம் நாவலர் கட்சிக்கு மாறாக ஏற் 
பட்ட வழக்கு ஒன்றில் நியாயத்தை விட்டுக்கொடுக்க முடியும் 
என்று தவாலும் தந்திகளும் அனுப்பினார் . அந்த நியாயவாதியின் 
செய்கைகளை நாவலர் அவர்களால் பொறுக்கமுடியவில்லை . 
சில் இளையவராக இருப்பினும் , இராமநாதன் துரையே சட்ட 
சபைக்கு ஏற்புடையவர் என்று நிச்சயித்தார் . யாழ்ப்பாணத்தவர் 
களைத் தூண்டி இராமநாதனையே ஆதரிக்கச் செய்தார் . அது கார 
ணமாக இராம நாதனை ஆகரிப்பவர்கள் தொகை அதிகரித்து வந் 
தது . 

1879 ம் ஆண்டு வைகாசிமாசம் 22 - ம் திகதி வியாழக்கிழ 
மையில் ஊரவர்களின் முயற்சியினால் ஒரு பொதுக்கூட்டம் யாழ்ப் 
பாணத்தில் கூட்டப்பட்டது . அந்தக் கூட்டத்தில் இரு கட்சியி 
னர்களும் வாதிக்கலாம் என்று குறிப்பிட்டிருந்தார்கள் . அந்தக் 
கூட்டத்துக்குத் தலைவராக நியமிக்கப்பட்டிருந்த நாவலர் அவர்கட் 
குத் தொய்வுநோய் காணப்பட்டது . நாவலர் அவர்கட்குப் பதி 
லாக புலவர் திலகமாகி.ப விசுவநாதபிள்ளை அவர்களே தலைவர் பத 
விக்கு ஊரவர்களால் ஏற்படுத்தப்பட்டனர் . யாழ்ப்பாண நாட்டின் 
பொதுநன்மை காரணமாகக் கூடப்படும் கூட்டத்துக்குத் தலைமை 
வகிப்பது தங்கள் கடமையாகும் என்று வரையப்பட்ட கடிதங் 
கண்டவுடன் கஞ்சாவூரிலிருந்து தமது துரைத்தனத்தாரிடம் அனு 
மதிபெற்றுக்கொண்டு குறித்ததினத்தில் மாலை மூன்று மணியளவில் 
வந்துசேர்ந்து தலைமைவகித்தார் . அந்தத்தருணம் நாவலர் அவர் 
கள் தொய்வுவருத்தத்தால் தெண்டுத்தலையணையிற் சாய்ந்துகொண் 
டிருந்தார் . மடியில் இரண்டு மூன்று தலையணைகளையடுக்கி முளங் 
கைகளை ஊன்றிக்கொண்டு கூட்டநடபடிக்கைகளை நோக்கியவண் 
ணமாயே இருந்தனர் . கூட்டம் தொடங்கியவுடன் நியாயவாதிபக் 
கத்தைச்சேர்ந்த சில அப்புக்காத்துமார்கள் எழுந்து தலைமைவகித் 
திருந்த புலவர் அவர்களுடன் முறையே வாதம்புரிந்தார்கள். கொ 
ழும்பிலிருந்தும் கூட்டத்துக்காகவந்த அப்புக்காத்துமார்கள் வாதம் 
புரிந்தார்கள் . அந்தந்தக்கேள்விகளுக் கெல்லாம் புலவர் பெருந்த 
கை விட்டுக்கொடுக்காது மறுமொழி கூறினார் . 


L 


ம . 


- 10 -- 


அந்த நடபடிக்கைகளைக்கண்ட நாவலர் அவர்கள் உக்கிரசிங் 
கம்போற் சீறியெழுந்தார். தலையணைகள் பக்கத்தில் வீசப்பட்டன . 
தொய்வுநோயுந் நடுநடுங்கி ஓடிமறைந்தது . பிரசங்க மேடையிற் 
பாய்ந்து வீ ? கர்ச்சனையும் செய்தார் . அப்பொழுது புலவர் அவர் 
கட்கு முன்னிலும் பன்மடங்குதைரியம் பிறந்தது . இராமாயணத் 
திற்கூறும் வாலி என்னும் வீரனுக்கு எதிர்த்தவர்களிற் பாதிவலிமை 
கூடுவதுபோல முன்னிலும் பலமடங்கு வீரமுண்டாயது . வாதம் 
புரிந்தவர்கள் தோற்று நாணம் அடையும்வரையும் இருவரும் சிங் 
கக்குட்டிபோல விளங்கினர் . 

இராமநாதன் துரையே சட்டசபைக் 
குத்தக்கவர் என்று எல்லோருந் தீர்மானித்தார்கள். மேற்குறித்த 
கூட்டத்தைப்போல் முன்னும் பின்னும் சண்ட தில்லையென்று நேரிற் 
கண்டபுதியோர் ஆச்சரியத்துடன் கூறுகின்றனர் . 

மொழிபகுப்பு முறையைக் கையாளவேண்டியவர்கள் நம்புலவர் 
ளைப் பின்பற்றுதல் மிககலனாகும் . பிறமொழிகளில் உள்ள காரியங் 
களை அதனைப்போன்று எழுவாய் பபனிலை அமைய ஒவ்வொருவாக் 
கியங்களாகப் பெயர்த்தெழுதுபவர் அல்லர் . தமக்குவேண்டுங்காரி 
யங்களை மாத்திரங் கவனித்துக்கொண்டு தமிழ் ஆசிரியர்கள் நூல் 
எழுதும் அரியவழக்கத்தை வழுவவிடாது எவற்றையும் எழுதி 
முடிப்பர் . நடைமுறை மாறுபடாமலும் இது ஒரு மொழிபகுப்பு 
நூலென்று பிறர் கருதா வண்ணமும் நூல்களை எழுதிமுடிப்பர் . இங் 
கிலீசுப்பாஷையில் அமைந்த சங்கேத பதங்களுக்கு அவ்வவற்றோடு 
ஒத்த ஓசையும் சொல்லுறுதியும் அழகும் உள்ள சொற்களை தேடி 
அமைப்பர் . ஏற்ற தமிழ்ச் சொற்கள் இல்லாவிடங்கட்கு பெரும் 
பாலுந் தமிழ்ச்சொற்களோடு இணங்கி நடக்கும் சமஸ்கிருதச் சொற் 
களையும் வாக்கியங்களையும் தேடியமைப்பர் . புலவரவர்களால் மோ 
ழிபெயர்க்கப்பட்ட நூல்கள் பொன்னும்மணியும் முத்தும்கூட்டியி 
ளைத்த ஆபரணங்கள் போலப் பிரகாசிக்கின்றனர் . அதற்குச் சாட்சி 
யாக தஞ்சாவூரில் உத்தியோகம் வகித்தகாலத்து ஓர் ஆங்கில தமிழ் 
அகராதியும் எழுதிவெளியிட்டுள்ளார் . அதிலிருந்து பிள்ளையவர் 
கள் ஆங்கிலமொழிகளையும் வாக்கியங்களையும் தமிழில் தக்கவனப் 
புடன் வழங்கச்செய்த திறமையை யாவரும் இனிது காணலாம் . 

இப்புலவர் பெருந்தகையின் இறந்ததினக்கொண்டாட்டம் நம் 
தமிழ்நாட்டில் வழங்கப்படாமையைக் குறித்து யாவரும் வருத்த 
மடைகின்றனர் . அமிழ்தினுமினிய நம் தமிழ்மொழியை இனிது 
வளம்படுத்திய அண்ணல் பொய்கண்டகன்ற புனிதன் என்று 
போற்றுவதுடன் ஆர்வமிகுதியினால் 


- 11 


மா 


பன்னார்ந்த இன்சொற் பசுந்தமிழைப் பார்த்தெடுத்த 
கண்ணார்ந்த இன்பக்கனியென்கோ காதலினால் 
பண்ணார் எழுத்தை இயற்றமிழை ஈந்தனையே 

பண்ணாருஞ் சுதுவைநகர்ப் பாவலனே எங்கொழித்தாய் 
என மேலும் மேலும் கூறி இக்கட்டுரையை ஒருவாறு முடிப்பேம் . 

புலவர் அவர்களின் மாணாக்கரும் அருந்தமிழ்த் தொண்டனு 
ாகிய ராவ் பகதூர் , சி . வை . தாமோதரம்பிள்ளை அவர்கள் இவர் 
பிரிவைக்குறித்துப் பாடிய ஒரு பாடலையுந் தருகின்றேம் . 
ஆறுமுகநாவலரை யன்றழைத்தார் போதாரே 

தோ 
வீறுவிஸ்வநாதனையும் வேண்டினார் - நீறு திகழ் 
சைவந்தனையங்குந் தாபிக்கவோ விவர்கள் 
கைவந்தவர்களெனக் கண்டு . 

அருமைப் புத்திரன் 
தமிழர் சரித்திரம் கண்ட திரு . வி . கனகசபைப்பிள்ளை இவரு 
டைய மகன் . இவரும் மிகவும் இளம்வயதிலே கலைவாணிப் பட் 
டம் ( B. A. ) பெற்றவர் . இதனால் இவரைப் பட்டதாரிப் பையன் 
என்றழைப்பர் . ஆங்கிலக் கல்விபோடு தமிழ்மொழிக் கல்வியி 
லும் சிறந்து விளங்கினார் . இவரின் தந்தையாரே இவர்க்குத் தமிழ் 
மொழிக்குரவர். “ சுவர் இருந்தாற்றான் சித்திரம் எழுதலாம் " 
என்ற முதுமொழிக்கிணங்கி கல்விநலத்துடன் உடல்நலத்தையும் 
பேணி வந்தார் . ஒருமுகம்மதிய பயில்வானிடம் தேகப்பயிற்சி 
முறைகளைக் கற்றாரென்பர் . பரந்த நெற்றி - அகன்ற உருண்ட 
முகம் , குவிந்த கண் , கறுத்த மீசை, எடுத்த தோற்றம் , உரத்த பெ 
ருத்த தேகம் , 

இவர் பட்டம் பெற்றது . சென்னை தபால் இலாக்காவில் ஓர் 
உத்தியோகம் பெற்றனர் . பின்பு சட்டப் பயிற்சியில் தேறினார் . 
சிலகாலம் வழக்கறிஞராக மதுரையில் கடைமை பார்த்து வந்தார் . 
மதுரைத் தமிழ்ச் சங்க வருடாந்த மகாநாட்டில் ( 1905 ) இவர் 
தலைமை வதித்தார் . இவரும் தந்தையார் போல் தமிழ் அபிமானி 
களுள் ஒருவராய்த் திலங்கினார் . இவர் சைவ சமயத்தவரே. 
இவரது காலம் : 25-5-1855 - 12-2-1906 . 


